NOVEMBER/DECEMBER 2023 


FCH31/CCH31/CIC31 — GENERAL 
CHEMISTRY - III 


Time : Three hours Maximum : 75 marks 


SECTION A — (10 x 2 = 20 marks) 
Answer ALL questions. 


1 What are protic and aprotic solvents? Give 
examples. 

புரோட்டானை வழங்கும்‌ மற்றும்‌ புரோட்டானை 
வழங்காத கரைப்பான்கள்‌ - என்றால்‌ என்ன? 
எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


Give any one difference between acidity of bases 
and basicity of acids. 


காரங்களின்‌ அமிலத்துவம்‌ . மற்றும்‌ அமிலங்களின்‌ 
காரத்துவம்‌ ஆகியவற்றிற்கான வேறுபாடுகளில்‌ 
ஏதேனும்‌ ஒன்றினைத்‌ தருக. 

3. Name the oxyacids of phosphorus. 
பாஸ்‌ஃபரஸின்‌ ஆக்ஸி அமிலங்களைப்‌ பெயரிடுக. 


4. How is hydrazine prepared? 
ஹைட்ரசின்‌ எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 


3297 


10. 


Define: ‘aromaticity’. 
வரையறு : அரோமேடிசிட்டி. 


Give two examples for non-benzenoid aromatic 
compounds. 

பென்சீன்‌ அல்லாத அரோமேட்டிக்‌ சேர்மத்திற்கு இரு 
எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 

What is Sxi reaction? 


ம்‌ வினை என்பது யாது? 


Define Hoffmann rule. 
ஹாப்மென்‌ விதியை வரையறு. 


State second law of thermodynamics. What is the 
need for second law of thermodynamics? 

வெப்ப இயக்கவியலின்‌ 2-வது விதியைக்‌ கூறி அதன்‌ 
தேவை என்ன என்று விளக்கு. 


Calculate the entropy of mixing of 1 mole of 
O, gas and 2 moles of Hy gas, assuming that no 
chemical reaction occurs. 

ஒரு மோல்‌ 0, வாயுவும்‌, 2 மோல்‌ 13, வாயுவும்‌ 
கலக்கும்‌ போது ஏற்படும்‌ என்ட்ரோபியை கணக்கிடுக. 
வாயுக்களுக்கிடையே எந்த வேதிவினையும்‌ 
நடைபெறவில்லை என்று கொள்க. 


2 3297 


18. 


19. 


20. 


Describe the mechanism of the following : 


(8) 


Friedel — craft’s alkylation. 


௫) Nitration of benzene. 


கீழ்க்கண்டவற்றின்‌ வினை வழிமுறைகளை விவரி. a) 
(அ) ப்ரீடல்‌-க்ராப்ட்‌ அல்கைனல்‌ ஏற்றம்‌ 
(ஆ) பென்சீனின்‌ நைட்ரோ ஏற்றம்‌. 
(a) Explain the mechanism of E2 reaction. ரு 
(b) Discuss the effect of solvent and structure of 
substrate on the mechanism of Sxl reactions. 
(அ) 2-வினையின்‌ வினை செயல்‌ முறையை 
விளக்குக. 
(ஆ) கரைப்பான்‌ மற்றும்‌ வினைபடு பொருளின்‌ தக 
அமைப்பு 51 வினையின்‌ மீது ஏற்படுத்தும்‌ 22 (ல 
தாக்கத்தை விளக்குக. ப 
(a) Explain Carnot cycle. 
(b) State the difference between reversible and 
irreversible processes with suitable 
examples. 
(அ) கார்னாட்‌ சுழற்சியை விளக்குக. _ 
(ஆ) மீளும்‌ மற்றும்‌ மீளா செயல்‌ முறைகளையும்‌ [(1)} 


அவற்றிற்கிடையேயான வேறுபாடுகளையும்‌ தக்க 
உதாரணத்துடன்‌ விளக்குக. 


6 3297 


SECTION B — (5 x 5 = 25 marks) 
Answer ALL questions. 


Write notes on Spot test reagents. 


குறிப்புகள்‌ வரைக 
காரணிகள்‌. 


உடனடி சோதனை 


Or 


Describe the Arrhenius theory and Bronsted 
— Lowry theory of acids and bases. 

அமிலம்‌, காரம்‌ பற்றிய அர்ஹீனியஸ்‌ கோட்பாடு 
மற்றும்‌ பிரான்ஸ்டட்‌ - லவ்ரி கோட்பாட்டினை 
விளக்குக. 


What are silicones? Discuss the preparation, 
any two chemical properties and the uses of 
silicones. 

சிலிக்கோன்கள்‌ என்றால்‌ என்ன? சிலிக்கோனின்‌ 
தயாரிப்பு, இரண்டு வேதிய பண்புகள்‌ மற்றும்‌ 
பயன்களை விளக்குக. 


Or 


How is permono and perdisculphoric acid 
prepared? Explain their structure. 
பெர்மானோ மற்றும்‌ பெர்டை சல்ப்யூரிக்‌ 
அமிலங்கள்‌ எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அதன்‌ 
அமைப்பைப்‌ பற்றி விவரி. 


3 3297 


18. 


14, 


15. 


() 


(0) 


(ல 


6) 


ல 


Describe the mechanism of sulphonation. 
சல்போனேற்றத்தின்‌ வினை வழி முறையை 
விவரி. 


Or 


Give the difference between nuclear and side 
chain halogen compounds. 


அணுக்கரு அரோமெட்டிக்‌ மற்றும்‌ பக்கத்‌ தொடர்‌ 
அரோமெட்டிக்‌ உப்பீனி சேர்மங்களுக்கிடையேயான 
வேறுபாடுகளை தருக. ட 

Compare $111 and Sx2 reaction. 


Sx] மற்றும்‌ 5882 வினைகளை ஒப்பிடுக. 


Or 


Explain Hofmann and Saytzeff reactions 
with suitable examples. 


ஹாஃப்மென்‌ மற்றும்‌ சேசெட்‌ வினைகளின்‌ வினை 
வழிமுறையை விளக்குக. 


Calculate the efficiency of a carnot engine 
working between 27°C and 227°C. 


27°C மற்றும்‌ 22750 ஆகிய வெப்ப 
நிலைகளுக்கிடையே வேலை செய்யும்‌ ஒரு 
கார்னாட்‌ இயந்திரத்தின்‌ செயல்திறனைக்‌ 
கணக்கிடுக.. 
Or 
4 9297 


17. 


(4) 


(ல) 


(9) 


(அ) 


(ஆ 


௨) 


(0) 


) 


(அ) 


(ஆ 


Give the various statements of second law of 
thermodynamics. 


வெப்ப இயக்கவியலின்‌ இரண்டாம்‌ விதியின்‌ 
பல்வேறு கருத்துக்களைத்‌ தருக. 


SECTION C — (3 x 10 = 30 marks) 


Answer any THREE questions. 


Explain briefly the concept of Hard and Soft 
Acids and Bases. 


Discuss the Lux-Flood concept of acids and 
bases with suitable examples. 

கடினம்‌ மற்றும்‌ மென்மை அமிலங்கள்‌ மற்றும்‌ 
காரங்கள்‌ தத்துவம்‌ பற்றி விரிவாக விளக்குக. 
அமிலங்கள்‌ மற்றும்‌ காரங்கள்‌ பற்றிய லக்ஸ்‌-ப்ளட்‌ 
தத்துவம்‌ பற்றி எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 
How does carbon and silicon differ from their 
group elements? 


Discuss the anamolous behaviour of oxygen 
in its group. 

கார்பன்‌ மற்றும்‌ சிலிகன்‌ அவை அவற்றின்‌ 
தொகுதிகளில்‌ இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? 
அதன்‌ தொகுதியில்‌ ஆக்ஸிஜனின்‌ இயல்பிறழ்ந்த 
நடத்தையை விவாதி. 


5 3297 


